﻿163. உங்கள் இறைவன் ஒரே இறைவனே. அவனைத் தவிர வேறு இறைவனில்லை. அவன் அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்புடையோனும் ஆவான்.
-------------------------------------
அல்லாஹ்  மட்டுமே தெய்வீகத் தன்மை உடையவன். அவனுக்கு நிகரானவனோ, இணையானவனோ யாருமில்லை. மாறாக, அல்லாஹ்  ஒருவன். அவன் தனித்தவன்; தேவையற்றவன். அவனைத் தவிர வேறு இறைவனில்லை. அவன் அளவிலா அருளாளன்; நிகரிலா அன்புடையோன் என்று இந்த வசனம் கூறுகிறது.
இதில் இடம்பெற்றுள்ள "அளவிலா அருளாளன்" (அர்ரஹ் மான்), "நிகரிலா அன்புடையோன்" (அர்ரஹீம்) ஆகிய இரண்டு பெயர்களுக்கான விளக்கவுரை இதற்கு முன்னர் "அல்ஃபாத்திஹா" (முதலாவது) அத்தியாயத்தின் துவக்கத்தில் இடம்பெற்றுள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் மகத்தான பெயர் (இஸ்முல் அஃளம்) இந்த இரண்டு வசனங்களில் இடம்பெற்றுள்ளது:
1. உங்கள் இறைவன் ஒரே இறைவனே. அவனைத் தவிர வேறு இறைவனில்லை. அவன் அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்புடையோனும் ஆவான் (2:163).
2. அலிஃப், லாம், மீம். அல்லாஹ்  வைத் தவிர வேறு இறைவனில்லை. (அவன்) நித்திய ஜீவன். (படைப்புகள் அனைத்தையும்) நிலை நிறுத்துபவன் (3:1,2).
அடுத்துப் பின்வரும் வசனத்தில், தான் ஒருவனே இறைவன் என்பதை நிரூபிக்கும் வகையில், வானங்கள், பூமி, அவற்றிலுள்ள படைப்புகள், அவற்றுக்கிடையே உள்ள படைப்பினங்கள் ஆகியவற்றைத் தான் படைத்திருப்பதை அல்லாஹ்  எடுத்துரைக்கின்றான்.
